இராஜாக்களின்‌ இரண்டாம்‌ புத்தகம்‌ 


சிறைபிடிப்பு மட்டும்‌ இஸ்ரவேலின்‌ வீழ்ச்சி தொடர்கிறது 


“இராஜாக்களின்‌ புத்தகம்‌” என்று பெயர்‌ பெற காரணம்‌ 


CHALLENGE. ப 


* |ம்‌, 2ம்‌ இராஜாக்களின்‌ புத்தகங்கள்‌ ஆரம்பத்தில்‌ எழுதப்பட்டபோது ஒரே 
புத்தகமாகவே இருந்தது. 

௩. எபிரேய வேதாகமத்தில்‌ சாமுவேலின்‌ புத்தகம்‌ 
நிறுத்திய இடத்திலிருந்து இராஜாக்களின்‌ புத்தகம்‌ சம்பவங்களை விபரிக்கிறது. 


* கிரேக்க மொழிபெயர்ப்பான Setயagint இதை இரண்டு புத்தகங்களாளக பிரித்தது. 
ஜெரோம்‌ அவர்களால்‌ இலத்தீன்‌ மொழியில்‌ மொழிபெயர்க்கப்பட்ட Vயlsate என்று 
அழைக்கப்படும்‌ வேதாகமத்தில்‌ இந்தப்‌ புத்தகத்திற்கு இராஜாக்கள்‌ என்று 
பெயரிட்டார்‌. அதை தழுவி ஆங்கில மொழிபெயர்ப்பில்‌ “Kiறூ5”” என்று 
அழைக்கப்பட்டதை தமிழில்‌ இராஜாக்களின்‌ புத்தகம்‌ என்று அழைக்கிறோம்‌. 


“பொட்டு 0 il 


. ஆக்கியோனும்‌ தகவல்களும்‌ 


* 1ம்‌, 2ம்‌ இராஜாக்களின்‌ புத்தகங்கள்‌ யாரால்‌ எழுதப்பட்டவை என்று 
அறியப்படவில்லை. எஸ்றா, எசேக்கியேல்‌, எரேமியா ஆகியவர்களில்‌ ஒருவர்‌ இதை 
எழுதியிருக்கலாம்‌ என்று சில வேத விளக்கவுரையாளர்கள்‌ கருதுகிறார்கள்‌. 


௩ 400 ஆண்டுகளுக்கு மேலான கால வரலாற்றை உள்ளடக்கியிருப்பதால்‌ இதை 
தொகுப்பதற்கு பல்வேறு மூல ஆவணங்களும்‌ பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 
* அதிகாரங்கள்‌ 25 


* வசனங்கள்‌ 719 


ஸு...“ 9... அனை - 


. வரலாற்றில்‌ இந்த புத்தகத்தின்‌ இடம்‌ 


* 2 இராஜாக்களின்‌ புத்தகத்தில்‌ சொல்லப்பட்டுள்ள சம்பவங்கள்‌ 1 இராஜாக்களின்‌ 
புத்தகத்தின்‌ சம்பவங்களின்‌ தொடர்ச்சி. 

௩. 2 இராஜாக்களில்‌ அதிகாரங்கள்‌ 1-17 வரையுள்ள நிகழ்வுகள்‌ 
தெற்கு இராஜ்யமான இஸ்ரவேலின்‌ (10 கோத்திரங்கள்‌) 131 ஆண்டுகால 
ஆட்சியை சொல்லுகிறது. 

* இது அகசியா ராஜாவின்‌ காலத்தில்‌ ஆரம்பித்து இஸ்ரவேல்‌ அசீரியர்களால்‌ 
சிறையிருப்பிற்கு கொண்டுசெல்லப்பட்ட காலம்‌ வரையுள்ள நிகழ்வுகள்‌ (கிமு 
853-722) 

* அதிகாரங்கள்‌ 18-25 வரையுள்ள நிகழ்வுகள்‌ வடக்கு இராஜ்யமான யூதாவின்‌ (2 
கோத்திரங்கள்‌) 155 ஆண்டுகால ஆட்சியை சொல்லுகிறது. 

* இது எசேக்கியா ராஜாவின்‌ காலத்தில்‌ ஆரம்பித்து யோயாக்கன்‌ பாபிலோனில்‌ 
சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கப்பட காலம்‌ வரையுள்ள நிகழ்வுகள்‌ (கிமு 
715-560) 


OO அ. 2. த அ. அ ப அனிபா அல்‌ 


அண்ச்‌ ட டை 
- 


பொதுவான பார்வை Read the Diddle 


iN AO GAYS 


]. பிரிவுபட்ட இராஜ்யம்‌ 1:1-17:4 _CHALLENGE.— 
A. இஸ்ரவேலில்‌ அகாசியாவின்‌ ஆட்சி 1:1-18 


B. இஸ்ரவேலில்‌ யோராமின்‌ ஆட்சி 2:1-8:15 
1. எலியாவின்‌ மாற்றம்‌ 2:1-11 
2. எலிசாவின்‌ ஊழியத்தின்‌ ஆரம்பம்‌ 2:12-25 
3. யோராம்‌ மோவாபிற்கு எதிராய்‌ யுத்தம்‌ செய்தல்‌ 3:1-27 
4. எலிசாவின்‌ ஊழியம்‌ 4:1-8:15 

C. யூதாவில்‌ யோராமின்‌ ஆட்சி 8:16-24 

D. யூதாவில்‌ அகாசியாவின்‌ ஆட்சி 8:25-29 

E. இஸ்ரவேலில்‌ யெகூவின்‌ ஆட்சி 9:1-10:36 

F. யூதாவில்‌ அத்தாலியாளின்‌ ஆட்சி 11:1-16 

ப. யூதாவில்‌ யோவாஸின்‌ ஆட்சி 11:17-12:21 

H. இஸ்ரவேலில்‌ யோவாகாஸின்‌ ஆட்சி 13:1-9 

1. இஸ்ரவேலில்‌ யோவாஸின்‌ ஆட்சி 13:10-25 

1. யூதாவில்‌ அமத்சியாவின்‌ ஆட்சி 14:1-22 

K. இஸ்ரவேலில்‌ 2ம்‌ யெரொபெயாம்‌ ஆட்சி 14:23-29 

L. யூதாவில்‌ அசரியாவின்‌ (உசியா) ஆட்சி 15:1-7 

M. இஸ்ரவேலில்‌ சகரியாவின்‌ ஆட்சி 15:6-12 

N. இஸ்ரவேலில்‌ சல்லாமின்‌ ஆட்சி 15:13-15 

0. இஸ்ரவேலில்‌ மெனாகேமின்‌ ஆட்சி 15:16-22 

P. இஸ்ரவேலில்‌ பெக்காகியாவின்‌ ஆட்சி 15:23-26 

0. இஸ்ரவேலில்‌ பெக்காவின்‌ ஆட்சி 15:27-31 

R. யூதாவில்‌ யோதாமின்‌ ஆட்சி 15:32-38 

5. யூதாவில்‌ ஆகாசின்‌ ஆட்சி 16:1-20 

1. இஸ்ரவேலில்‌ ஓசெயாவின ஆட்சி 17:1-41 


| Pastor GabrielThomasraj  ACAChurchAvadi 


பொதுவான பார்வை R. ட்ட 171 பத்‌ 
113 10 | AVS 
11. தன்னை தக்கவைத்துக்கொள்ள போராடும்‌ யூதாவின்‌ இராஜ்யம்‌ 18:1-25:30 —-GHALLENGE - 


A. எசேக்கியாவின்‌ ஆட்சி 18:1-20:21 
B. மனாசேயின்‌ ஆட்சி 21:1-18 
C. ஆமோனின்‌ ஆட்சி 21:19-26 
D. யோசியாவின்‌ ஆட்சி 22:1-23:30 
E. யோவாகாசின்‌ ஆட்சி 23:31-33 
F. யோயாக்கீமின்‌ ஆட்சி 23:34-24:7 
ப. யோயாக்கீனின்‌ ஆட்சி 24:8-16 
H. சிதேக்கியாவின்‌ ஆட்சி 24:17-25:21 
1. பாபிலோனுக்கு விரோதமான கலகமும்‌, 
ஆலயம்‌ அழிக்கப்படுதலும்‌ 24:17-25:10 
2. பாபிலோனுக்கு 3ம்‌ தவணையாக சிறைப்பட்டுப்போதல்‌ 25:11-21 
[. கெதலியா பொம்மை ஆளுனராக இருத்தல்‌ 25:22-26 
1. யோயாக்கீன்‌ பாபிலோனில்‌ சிறையிலிருந்து விடுவிக்கப்படுதல்‌ 25:27-30 


Pastor. Gabriel Thomasra/ | | ட்‌ ன A ACA Church Avadli 


... இஸரவேல்‌, யூதா என்னும்‌ இரண்டு இராஜயங்கள்‌ 


* ராஜாக்களான சவுல்‌, தாவீது, சாலொமோன்‌ ஆகியோர்‌ ஆண்ட ஐக்கிய இராஜ்யம்‌ 120 ஆண்டுகள்‌ 
நீடித்திருந்தது (கிமு 1053-933). 

* வடக்கு இராஜ்யம்‌ (இஸ்ரவேல்‌-10 கோத்திரங்கள்‌) 210 ஆண்டுகள்‌ நடித்திருந்து (கிமு 931-721) 
அசீரியர்களால்‌ கைப்பற்றப்பட்டது. 


* தெற்கு இராஜ்யம்‌ (யூதா,பென்யமீன்‌ கோத்திரங்கள்‌) 345 ஆண்டுகள்‌ நடித்திருந்தது. (கிமு 931-586) 
வடக்கு இராஜ்யத்தைக்‌ காட்டிலும்‌ 135 ஆண்டுகள்‌ அதிகமாக நடித்திருந்து பாபிலோனியர்களால்‌ 
கைப்பற்றப்பட்டது. 

ஈ மொத்த இராஜ்யமும்‌ 467 ஆண்டுகள்‌ நீடித்திருந்தது (கிமு 1053-586). 

* வடக்கு இராஜ்யம்‌ 9 வம்சங்களால்‌ ஆளப்பட்டது. ஒரு வம்சத்தை தவிர மீதி வம்சங்கள்‌ அதற்கு முன்னுள்ள 
வம்சத்தை அழித்தே ஆட்சிக்கு வந்தது. 


* தெற்கு இராஜ்யத்தின்‌ ராஜாக்கள்‌ தாவீதின்‌ வம்சத்தில்‌ வந்தவர்கள்‌. யேசபேலின்‌ மகளான அத்தாலியாள்‌ 
தாவீதின்‌ வம்சத்தினரை கொன்றபோதும்‌ யோவாஸ்‌ தப்புவிக்கப்பட்டான்‌. 


Pastor. Gabriel Thomasraj ்‌ சர. ச.” 5 A Cah ச்‌ oo 


இஸரவேல்‌, யூதா எனனும்‌ இரணடு இராஜ்யஙகள ட்டு 776 ik 


CHALLENGE — 


சவுல்‌ தாவீது சாலொமோன்‌ | வட ராஜ்யம்‌ (210 Year5)ஊ அசீரிய சிறையிருப்பு 
(40 years) (40 years) (40 years) பாபிலோனிய . 


சிறையிருப்பு 


இஸ்ரவேலர்‌ ராஜாக்களின்‌ அளுகையின்‌ கீழிருந்த காலம்‌ 467 ஆண்டுகள்‌ 


Pastor. Gabriel Thomasraj | OO I | சச ACA Church Avadl - 


பிளவுபட்ட 
யம்‌ 


இராஜ 


"ASSYRIAN EMPIRE” 


Danas ௦ 


KINGDOM OF | 
ARAM-DAMASCUS / 


161111 1 ப 


Mediterranean 
Sed 


\ ARAMEAN 


INGDOM OF TRIBES 
AMMOKN 
ORattth Ammon 


OoDimn | 
INGDOM OF, 
MOAB | 
ARABU 
TRBES 


NABATU TRIBES 
KINGDOM OF EDOM 


$ 24 a: g 
டி (114 
4 ச 
12 3௨௧9 மட கல்ப னிசிச்‌ 1 அக்கம்‌? அன்‌ ன்ற ப அ ம்‌ 


1 இராஜாக்களில்‌ உள்ள பிளவுபட்ட இராஜ்யத்தின்‌ ராஜாக்கள்‌ 


| 4. யோசபாத்‌ - ஆசாவின்‌ 
| குமாரன்‌ 


5. யோராம்‌ - யோசபாத்தின்‌ 
குமாரன்‌ அத்தாலியாளின்‌ 


6. அகாசியா - யோராமின்‌ 
குமாரன்‌ 


த இரதுதனகாதாளானாளை சாரா அஹ 
| THE UNITED KINGDOM (120 Yrs) 


தெற்கு இராஜ்யம்‌ 345௨ இஸ்ரவேலாகிய வடக்கு இராஜ்யம்‌- 210 1௫ 
[1 சேலம்‌ - சைன்‌ கணா] _179௩ [ 1, யெரோபெயாம்‌ - இஸ்ரவேலை. ], 
.. | 2. அபியா - ரெகோபெயாமின்‌ பிரிவினைக்கு இட்டுசசென்றவன்‌ 


2. நாதாப்‌ - யெரோபெயாமின்‌ குமாரன்‌ 2vrs | 
3. பாஷா - நாதாப்பை கவிழ்த்தவன்‌ 24 yrs 
3. ஆசா - அபியாமின்‌ குமாரன்‌ 41 yrs 4. ஏலா - பாஷாவின்‌ குமாரன்‌ Oo 


தாவது ன்‌ 


(40 years) டண (40 years) 


கா 
[ . 
7, ॥ ப்பட 1 
| 1 ட . 
h 
்‌ . tei 


(40 years) 


5. சிம்ரி ஏலாவை கவிழ்த்தவன்‌ 7 davs | 


ணட 
ட 
00 


7. 22 yrs | 


9. யோராம்‌ - ஆகாபின்‌ குமாரன்‌ 


12 yrs 


2 yrs 


6. உம்ரி - சிம்ரியை கவிழ்த்தவன்‌ 12vrs 6 


, | ig" ந 54 
ட்ட டர்‌! 1 * ட 00 ர 
x ட சரட்‌ 7 3 . 11 ட 
ட்ட க. த்‌ 1A த 
53 | க | 4 
. வர்‌ RAIA ப ட 
ட டு பட்ஸ்‌ ம்‌ கட்டி ஆ ்‌ ்‌! 
10௮ ன ்‌ ்‌ ॥ வ 
த ்‌ ரசி ட / a 


~~ 


2yrs | 


ன க ௬ 
Moa 
ட்ட 


.. ஸ்ட த்‌ 
க a படக்கும்‌ பட பல்கும்‌ i EE I PN ems 1, 


தாவாகிய தெற்கு இராஜயம்‌ 2 இஸ்ரவேலாகிய வடக்கு இராஜ்யம்‌ - 210 ஆண்டுகள்‌ OO: 


6 yrs 10. யெகூ - யோராமை கவிழ்த்தவன்‌ 28 yrs oo 


[லல - அனசியானை குவரன்‌ [20 

. 9. அமத்சியா - யோவாஸின்‌ குமாரன்‌ 12. யோவாஸ்‌ - யோவாகாஸின்‌ 
குமாரன்‌ 

13. 2ம்‌ யெரொபெயாம்‌ - யோவாஸின்‌ 

குமாரன்‌ 

14. சகரியா - 2ம்‌ யெரொபெயாமின்‌ 


புரா படத்‌ ம பெனிற்க்கட கூ 


> AUER பவட பலவ 3 


11. யோதாம்‌ - உசியாவின்‌ 
குமாரன்‌ 


12. ஆகாஸ்‌ - யோதாமின்‌ குமாரன்‌ 
குமாரன்‌ 


15. சல்லூம்‌ - சகரியாவை அ 
13. எசேக்கியா - ஆகாஸின்‌ கவிழ்த்தவன்‌ | 


ட சமா 


குமாரன 16. மெனாகேம்‌ - சல்லூமைக்‌ 


14. மனாசே - எசேக்கியாவின்‌ கவிழ்த்தவன்‌ 
குமாரன்‌ 5375 | 17. பெக்காகியா - மெனாகேமின்‌ 


| 15. ஆமோன்‌ - மனாசேயின்‌ குமாரன்‌ 
ட்‌ ] vs 18. பெக்கா - பெக்காகியாவைக்‌ 
| குமாரன்‌ 


 - இ | 16. யோசியா - ஆமோனின்‌ கவிழ்த்தவன்‌ 
OO 31 yrs [ 19. ஒசெயா - பெக்காவைக்‌ 


குமாரன்‌ 
கவிழ்த்தவன்‌ 


17. யோவாகாஸ்‌ - யோசியாவின்‌ லு 
சமான்‌ IE பாபிலோனிய சிரையியருப்ப 


RBA SOT AIRS 


வக்கிர எமக்கு க கிபிர்‌ அர்த, டம பேதனம்‌ பக்கி நல ச ிாக்க்க்ள்‌ 
ரூ ப it 5674 கூட்டு 

Y ‘ 
‘74 சச ட்ப di 4 


மவன்‌ வ வாகம்‌ சட கட தவ அத்ரி வி, சிஷ்ட பப்பட்‌ ஏதுக்‌ வளாகம்‌? வக்கு 
சட்டி எல்ல? அழ்ந்த கல்வ வர்த்த 
அ ச்ம்‌ ந்தம்‌ EAS பன்‌ 


0 
ணட 

ங்‌ 

ம) 


(கத்‌ 
டி ப. 
கரி) 1 2 
ட 127 
ப கத ல்‌ 


... 2 இராஜாக்களில்‌ உள்ள பிளவுபட்ட இராஜ்யத்தின்‌ ராஜாக்கள்‌ 


* பய்‌ - 1 


இராஜாக்களின்‌ புத்தகத்திலுள்ள தீர்க்கதரிசிகள்‌ 


தெற்கு இராஜ்யம்‌ வடக்கு இராஜ்யம்‌ 


(யூதா) (இஸரவேல) 


"யோசியாவால்‌ உண்டான வி அதிகாரங்கள்‌ : 22,23 


* யோசியா தனது 8வது வயதில்‌ ஆட்சிக்கு வந்து 31 ஆண்டுகள்‌ வட்சிசெய்தான்‌ (22:1). 


* சாலொமோனுக்கு பின்வந்த ராஜாக்களில்‌ சிறந்தவர்களாக இருந்தவர்களில்‌ இவனும்‌ ஒருவன்‌ 
(222). 


* தேவையாயிருந்த பெரிய மறுமலர்ச்சியை தேசத்தில்‌ ஏற்படுத்தினான்‌. 


* இல்க்கியா என்னும்‌ பிரதான ஆசாரியன்‌ இவனுக்கு ஆலோசனை சொல்லுகிறவனாகவும்‌, உதவி 
செய்கிறவனாகவும்‌, வழிகாட்டுகிறவனுமாயிருந்தான்‌. 


மறுமலர்ச்சியின்‌ படிகள்‌ 


(1) 
(2) 
(3) 
இதி 
(5) 
(6) 
LA 


ஆலயம்‌ பழுதுபார்க்கப்பட்டது (22:3-6) 

கர்த்தரின்‌ வார்த்தைக்கு திரும்பினார்கள்‌ (22:8-10) 

பாவ உணர்வடைந்தார்கள்‌ (22:11-13) 

விக்கிரகங்களை விலக்கினார்கள்‌ (23:4) 

இலச்சையானவற்றை அகற்றினார்கள்‌ (23:7) 

பஸ்காவை மீண்டும்‌ ஆசரித்தார்கள்‌ (23:21-23),நோளா 35:18) 
அவடன டதத பண்டை கணவைவ்கக்ப்‌ ர ச க்கை 


"ஓவ்வொரு அதிகாரத்திற்குமான சுருக்க விளக்கம்‌ 
அதிகாரம்‌ 1: ஆகாப்‌, யேசபேலின்‌ குமரனாகிய அகசியா தன்‌ மேல்வீட்டிலிருந்து கிராதியின்‌ வழியாய்‌ விழுந்து, 
வியாதிப்பட்டிருக்கையில்‌ அவனது தாயின்‌ வழக்கங்களால்‌ உந்தப்பட்டவனாக வியாதி நீங்கிப்‌ பிழைப்பேனா என்று பாகாலிடம்‌ 
விசாரிக்க எக்ரோனுக்கு ஆட்களை அனுப்பினான்‌. தீர்க்கதரிசியாகிய எலியா தனது கடைசிதேவபணியாக தேவனால்‌ அனுப்பப்பட்டு 
பகாலிடம்‌ விசாரிக்கச்‌ சென்றவர்களை சந்தித்து கடுமையாக எச்சரித்ததோடு அகசியா சாவான்‌ என்றும்‌ சொன்னான்‌. அகசியா 
எலியாவை பிடித்துவர இரண்டு முறை ஜம்பது சேவகர்கள்‌ கொண்ட படையை அனுப்பினான்‌. அந்த படைகளை எலியாவின்‌ 
கட்டளையின்படி அக்கினி வானத்திலிருந்து இறங்கி பட்சித்துப்போட்டது. மூன்றம்‌ முறை படைகள்‌ அனுப்பப்பட்டபோது எலியா 
அவர்களோடுபோய்‌ நேரடியாகவே அகசியாவிற்கு அவன்‌ சாவான்‌ என்று அறிவித்தான்‌. அது அவ்வாறே நடந்தது. 


அதிகாரம்‌ 2: இந்த அதிகாரம்‌ எலியாவின்‌ மாற்றத்தை பதிவுசெய்கிறது. எலியா எலிசாவையும்‌ அழைத்துக்கொண்டு 

கில்காலில்‌ இருந்து பெத்தேலுக்கும்‌, அங்கிருந்து எரிகோவிற்கும்‌, அங்கிருந்து யோர்தான்‌ நதிக்கும்‌ செல்லுகிறான்‌. எலியா தான்‌ 
எடுத்துக்‌ கொள்ளப்படுவதை எலிசா கண்டால்‌ எலியாவிடத்திலுள்ள ஆவியின்‌ வரம்‌ எலிசாவிற்கு இரட்டிப்பாய்க்‌ கிடைக்கும்‌ என்றான்‌. 
எலியா, தன்‌ சால்வையை எடுத்து முறுக்கித்‌ தண்ணீரை அடித்தான்‌; அது இருபக்கமாகப்‌ பிரிந்தது; இருவரும்‌ அக்கரைக்குப்‌ 
போனார்கள்‌. எலியா அக்கினி ரதத்தில்‌ ஏறிப்போனான்‌ (வச11) அதை எலிசா கண்டான்‌ (வச12). எலிசா யோர்தானுக்கு திரும்பி 
எலியாவின்‌ சால்வையால்‌ அதை அடித்தான்‌. அது இருபக்கமாகப்‌ பிரிந்தது. எரிகோவில்‌ கசப்பான தண்ணீரை சுவையுள்ளதாக 
மாற்றினான்‌. அவன்‌ பெத்தேலுக்கு திரும்பினபோது பிள்ளைகள்‌ அவனை கேலிசெய்தார்கள்‌. எலிசா அவர்களை சபித்தபோது கரடிகள்‌ 
பிள்ளைகளை பீறிப்போட்டது. 


அதிகாரம்‌ 3: ஆகாபின்‌ குமாரனாகிய அகசியாவிற்கு குமாரர்கள்‌ இல்லாதினால்‌ அவனது சகோதரன்‌ யோராம்‌ அவனுக்கு பின்‌ 
பதவிக்கு வந்தான்‌. மோவாபியர்‌ இஸ்ரவேலுக்கு எதிராக கலகம்‌ செய்தார்கள்‌. யோசபாத்‌ மோவாபியர்களோடூ யுத்தம்‌ செய்ய 
யோராமுடன்‌ சேர்ந்தான்‌. யோசபாத்‌ எலிசாவிடம்‌ விசாரித்தான்‌. எலிசா முதலில்‌ மறுத்தாலும்‌ யோசபாத்‌ நிமித்தம்‌ பதில்‌ சொன்னான்‌. 
தேவன்‌ அவர்களுக்கு மிகவும்‌ அவசியமாயிருந்த தண்ணீரையும்‌, மோவாபியர்‌ மீது வெற்றியையும்‌ தருவார்‌ என்று சொன்னான்‌. 
அப்படியே அவர்களுக்கு இரண்டும்‌ கிடைத்தது. 


ஓவ்வொரு அதிகாரத்திற்குமான சுருக்க விளக்கம்‌ 
அதிகாரம்‌ 4: இந்த அதிகாரத்தில்‌ எலிசா செய்த ஐந்து அற்புதங்கள்‌ சொல்லப்படுகின்றன. 
1. தீர்க்கதரிசி ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒருத்தி கடுமையான இக்கட்டில்‌ மாட்டிக்கொள்கிறாள்‌. அவளது இரு குமாரர்களும்‌ அடிமைகளாக 
விற்கப்பட இருந்தார்கள்‌. எலிசா ஒரு குடம்‌ எண்ணையை பெருகப்பண்ணினான்‌. 


2. சூனேம்‌ ஊராளாகிய கனம்பொருந்திய பெண்ணொருத்தி எலிசாவிற்கு உணவும்‌ உறைவிடமும்‌ அளித்து கவனித்துக்கொண்டாள்‌ (வச10). அவளுக்கு 
ஒரு குமாரன்‌ பிறப்பான்‌ என்று எலிசா வாக்குப்பண்ணுகிறான்‌. 


3. அந்த குமாரன்‌ பெரியவனானபோது இறந்து போனான்‌. எலிசா அவனை உயிர்ப்பித்தான்‌ (எலியா செய்ததைபோல செய்து) 
4. தீர்க்கதரிசிகளின்‌ புத்திரர்‌ கூழ்‌ சாப்பிட்டபோது அதில்‌ விஷமிருந்தது. எலிசா அந்த விஷம்‌ நீங்கச்‌ செய்தான்‌. 
5. ஒரு நபருக்கு மாத்திரமே போதக்கூடிய உணவைக்கோண்டு எலிசா நூறுபேருக்கு உணவளித்தான்‌. 


அதிகாரம்‌ 5: சீரியாவின்‌ படைத்தலைவனாகவும்‌, சமூதாயத்தில்‌ பெரிய மனுஷனுமாயிருந்த நாகமான்‌ குஷ்டரோகியாயிருந்தான்‌. இஸ்ரவேிலிருந்து 
சிறைபிடிக்கப்பட்டு நாகமானின்‌ மனைவிக்குப்‌ பணிவிடை செய்துகொண்டிருந்த சிறு பெண்‌ சொன்னதின்‌ நிமித்தம்‌ குணமடைய எலிசாவிடம்‌ சென்றான்‌. 
எலிசா அவனைப்‌ பார்க்க மறுத்தாலும்‌ அவனிடத்தில்‌ ஆள்‌ அனுப்பி, யோர்தானில்‌ ஏழுதரம்‌ ஸ்நானம்பண்ண சொன்னான்‌ (வச10) ஆனால்‌ அவனது 
பெருமையின்‌ நிமித்தம்‌ நாகமான்‌ முதலில்‌ அவ்வாறு செய்ய மறுக்கிறான்‌ (வச11,12). அவனது பெருமையை விடுத்து தீர்க்கதரிசியின்‌ சொற்படி செய்ய 
அறிவுறுத்தப்பட்டான்‌. அவன்‌ குணமானான்‌. எலிசாவின்‌ அனுமதியின்றி அவனது வேலைக்காரனான்‌ கேயாசி நாகமானிடம்‌ வெகுமதிகளை 
வாங்கிக்கொண்டான்‌. எலிசா அவனுக்கான தண்டனையை அறிவிக்கிறான்‌. கேயாசி குஷ்டரோகியானான்‌. 


அதிகாரம்‌ 6: எலிசாவோடிருந்த தீர்க்கதரிசிகளின்‌ புத்திரருக்கு இடநெருக்கடி ஏற்பட்டது (வச1,2). இடத்தை கட்ட மரம்‌ வெட்ட யோர்தான்‌ 
பள்ளத்தாக்கிற்கு அவர்களுடன்‌ எலிசாவும்‌ சென்றான்‌. இரவலாய்‌ வாங்கப்பட்ட கோடரி நதியில்‌ விழந்தது. எலிசா ஒரு கொம்பை வெட்டி, அதை 
அங்கே எறிந்து, அந்த இரும்பை மிதக்கப்பண்ணினான்‌ (வச5-7). இஸ்ரவேலின்‌ ராஜாவுக்கு பெனாதாத்‌ தேசத்தை பிடிக்க போடும்‌ திட்டங்களை எலிசா 
முன்கூட்டியே அறிவித்து பலமுறை அவனைக்‌ காத்தான்‌. எலிசா தங்கியிருந்த தோத்தானுக்கு அவனைப்‌ பிடிக்க பெனாதாத்‌ பெரும்‌ படையை 
அனுப்பினான்‌. எலிசாவின்‌ வேலைக்காரன்‌ படையைக்‌ கண்டு பயந்தபோது எலிசா அவனது கண்களை தேவன்‌ திறக்க விண்ணப்பித்தான்‌. தேவன்‌ அவன்‌ 
கண்களை திறந்தபோது எலிசாவைச்சுற்றிலும்‌ அக்கினிமயமான குதிரைகளாலும்‌ இரதங்களாலும்‌ அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன்‌ கண்டான்‌ 
(வச17). எலிசா கண்மயக்கம்‌ உண்டான படைவீரர்களை சமாரியாவுக்கு அழைத்துக்கொண்டுபோனான்‌. பெனாதாத்‌ சமாரியாவை முற்றிக்கைபோட்டான்‌. 
அதினால்‌ சமாரியாவிலே கொடிய பஞ்சமுண்டாயிற்று. சமாரியாவின்‌ ராஜா எலியாவை குற்றஞ்சொல்லி அவனை அழிக்கத்‌ தேடினான்‌. 


0 4. 7: 4 அ ௫௫00ம்‌ 


ஓவ்வொரு அதிகாரத்திற்குமான சுருக்க விளக்கம்‌ 


அதிகாரம்‌ 7: எலிசா அடுத்தநாள்‌ தானியம்‌ பெருமளவில்‌ உண்டாயிருக்கும்‌ என்று சொன்னான்‌. விரக்தியில்‌ இருந்த குஷ்டரோகிகள்‌ 
நால்வர்‌ சீரியரின்‌ பாளையத்திற்குள்‌ பிரவேசித்தபோது அதில்‌ யாருமில்லாமல்‌ விடப்பட்டிருந்ததை கண்டார்கள்‌. கர்த்தர்‌ இரவில்‌ 
பெரிய இரைச்சலைக்‌ கேட்கப்பண்ணினதினால்‌, பொருட்களை கூடாரங்களில்‌ விட்டுவிட்டு ஓடிப்போனார்கள்‌. குஷ்டரோகிகள்‌ சீரியர்‌ 
விட்டுப்போன பாளையத்திற்குள்‌ பெருமளவு தானியமிருப்பதை சமாரியர்களுக்கு அறிவித்தார்கள்‌. 


அதிகாரம்‌ 8: எலிசா ஏழு ஆண்டுகள்‌ தேசத்தில்‌ பஞ்சம்‌ உண்டாயிருக்கும்‌ என்று சொல்லி சூனேமியாளை வேறுதேசத்திற்கு போகச்‌ 
சொன்னான்‌. பஞ்சகாலம்‌ முடிந்தபின்‌ அவள்‌ திரும்ப வந்து, தன்‌ வீட்டுக்காகவும்‌ தன்‌ வயலுக்காகவும்‌ ராஜாவினிடத்தில்‌ முறையிடும்படி 
போனாள்‌. அவள்‌ யாரென்று அறிந்தபின்பு அதை அவளுக்குக்‌ கொடுத்தான்‌. எலிசா தமஸ்குவிற்குப்போய்‌ வியாதியாய்‌ இருந்த பெனாதாத்‌ 
மரிப்பான்‌ என்றும்‌ ஆசகேல்‌ அரசனாவான்‌ என்றும்‌ சொன்னான்‌. (ஆசகேல்‌ பின்னாளில்‌ இஸ்ரவேலை அழிக்கப்‌ போகிறவன்‌). ஆசகேல்‌ 
அதை மறுத்தாலும்‌ அவ்வாறே செய்தான்‌. யோசபாத்தின்‌ குமாரன்‌ யோராம்‌ தனது தகப்பனுடன்‌ சேர்ந்து ஆட்சிசெய்தான்‌. அவன்‌ ஆகாபின்‌ 
குமாரத்தியை திருமணம்‌ செய்து இஸ்ரவேல்‌ ராஜாக்களின்‌ வழிகளில்‌ நடந்தான்‌. ஏதோமியர்‌ கலகம்பண்ணினார்கள்‌. லிப்னா பட்டணத்தாரும்‌ 
கலகம்பண்ணினார்கள்‌. யோராம்‌ எட்டு ஆண்டுகள்‌ ஆண்டபின்‌ மரித்தான்‌. அவனது குமாரனான அகசியா பதவிக்கு வந்து இஸ்ரவேலின்‌ 
ராஜாவான யோராமுடன்‌ இணைந்து சிரியாவின்‌ ஆசகேலுக்கெதிராக யுத்தம்‌ செய்தான்‌. யோராம்‌ யுத்த்தில்‌ காயமடைந்தான்‌. 


அதிகாரம்‌ 9: எலிசா யெகூவை இஸ்ரவேலின்மேல்‌ ராஜாவாக அபிஷேகம்பணணவும்‌, ஆகாபின்‌ வீட்டாரிர்‌ மீது தண்டனையை கூறவும்‌ 
தீர்க்ககரிசிகளின்‌ புத்திரரில்‌ ஒருவனை கீலேயாத்திலுள்ள ராமோத்திற்கு அனுப்பினான்‌. படைவீராகள்‌ யெகூவை ராஜா என்று 
அறிவித்தார்கள்‌. அவன்‌ இஸ்ரவேலின்‌ ராஜாவான யோராமையும்‌, யூதாவின்‌ ராஜாவான அகசியாவையும்‌, யேசபேலையும்‌ கொன்றான்‌. 
தனது பெண்மையை காட்டி யெகூவை வெல்ல நினைத்தாள்‌(வச30) ஆனால்‌ அவளுக்கு வயதாகியிருந்தால்‌ அது பலிக்கவில்லை (வச33). 
எலியாவின்‌ தீர்க்கதரிசனம்‌ எழுத்தின்படியே நிறைவேறியது(வச36,37). 


OO Oe இ OU ie 


ஒவ்வொரு அதிகாரத்திற்குமான சுருக்க விளக்கம்‌ 


அதிகாரம்‌ 10: ஆகாபின்‌ எழுபது குமார்கள்‌ கொல்லப்படுதல்‌. மீதியானவர்களை யெகூ அழித்தல்‌. யூதாவின்‌ ராஜாவான அகாசியாவின்‌ 
சகோதரர்களையும்‌ யெகூ கொன்றான்‌. பகாலை சேவிக்கிறவர்களை கூட்டும்‌ முகமாக யெகூ பாகால்‌ வழிபாட்டிற்கு திரும்புவ தைப்போல 
நடித்தான்‌. அவர்கள்‌ கூடி வந்தபோது யெகூ அவர்களை அழித்துப்‌ போட்டான்‌ (வச25). யெகூ பாகால்‌ வழிபாட்டை இஸ்ரவேலில்‌ இருந்து 
ஒழியப்பண்ணினான்‌ (வச27,28). ஆனாலும்‌ அவன்‌ கர்த்தரை சேவிக்க திரும்பவில்லை. அவன்‌ யெரொபெயாம்‌ உண்டுபண்ணிய கன்றுகுட்டிகளை 
வழிபட்டான்‌(வச29). ஆனாலும்‌ அவனது செய்கைகளை கர்த்தர்‌ நினைத்து பதில்‌ செய்தார்‌ (வச32). அவனது மரணத்திற்கு பின்பு அவனது 
குமாரன்‌ யோவாகாஸ்‌ ராஜாவானான (வச34,35) 


அதிகாரம்‌ 11: யெகூவினால்‌ தனது குமாரன்‌ அகசியா கொல்லப்பட்டதை அத்தாலியாள்‌ அறிந்தபோது அவள்‌ தாவீதின்‌ ராஜவம்சத்தை 
சங்காரம்‌ பண்ணினாள்‌. அவள்‌ எல்லா ராஜகுமாரர்களையும்‌ கொலை செய்தபோது அகாசியாவின்‌ சகோதரி ராஜகுமாரனாகிய யோவாசை 
காப்பாற்றினாள்‌. யோவாஸ்‌ ஏழு வயதாகி தேசத்தின்‌ தலைவர்களுக்கு முன்பாக காண்பிக்கப்பட்டபோது அவர்கள்‌ திட்டமிட்டு அத்தலியாவின்‌ 
ஆட்சியை கவிழ்த்து அவளை கொன்றார்கள்‌. யோவாஸ்‌ ராஜாவாகிறபோது ஏழு வயதாயிருந்தான்‌ (வச21). ஆசாரியனான யோய்தா கர்த்தரை 
தொழுதுகொள்ள ஜனங்களின்‌ இருதயத்தை திருப்பினான்‌ (வச17). யூதவுக்குள்‌ புகுந்திருந்த பாகால்‌ வழிபாடு ஒழிக்கப்பட்டது (வச18). 


அதிகாரம்‌ 12: யோவாஸ்‌ நாற்பது ஆண்டுகள்‌ ஆட்சிசெய்தபோது -.த்தரின்‌ பார்வைக்குச்‌ செம்மையானதைச்‌ செய்தான்‌ (வச2). ஆசாரியர்களின்‌ 
ஊழல்‌ களையப்பட்டு ஆலயம்‌ பழுது பார்க்கப்பட்டது. சீரியாவின்‌ ராஜாவாகிய ஆசகேல்‌ வந்து, காத்தூரைப்‌ பிடித்தான்‌. யோவாஸ்‌ எருசலேமை 
பாதுகாக்க அவனுக்கு மீட்புத்தொகையை கொடுத்தான்‌. யோவாசின்‌ ஊழியக்காரர்‌ சதி செய்து அவனைக்‌ கொன்றுபோட்டார்கள்‌. அவனுக்கு 

பின்‌ அவன்‌ குமாரனாகிய அமத்சியா ராஜாவானான்‌. 


அதிகாரம்‌ 13: யெகூவின்‌ குமாரனாகிய யோவாகாஸ்‌ இஸ்ரவேலின்மேல்‌ பதினேழுவருஷம்‌ ஆட்சிசெய்தான்‌. அவன்‌ யெரொபெயாமின்‌ 
பாவங்களைப்‌ பின்பற்றி நடந்தான்‌. சீரியாவின்‌ ராஜாவால்‌ ஓடுக்கப்பட்டபோது யோவாகாஸ்‌ கர்த்தருடைய சமுகத்தை நோக்கிப்‌ பிரார்த்தித்தான்‌; 
கர்த்தர்‌ அவனுக்குக்‌ செவிகொடுத்தார்‌. ஆனாலும்‌ அவன்‌ யெரொபெயாமின்‌ பாவங்களை விட்டு விலகவில்லை. அவன்‌ இயற்கை மரணம்‌ 
அடைந்தான்‌. யோவாகாசின்‌ குமாரனாகிய யோவாஸ்‌ அவனுக்குப்‌ பின்‌ ராஜாவானான்‌. எலிசா மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய்க்‌ கிடந்தான்‌; 
இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய யோவாஸ்‌ அவனிடத்துக்குப்போனபோது, சீரியரை முறியடிப்பாய்‌ என்று தீர்க்கதரிசனம்‌ சொன்னான்‌. எலிசா 
மரணமடைந்தான்‌; சீரியாவினால்‌ கள்ளன்‌ டைள ளப கர்த்தர்‌ ES இரங்கினார்‌ (வச23) 


5 Pastor. Caos. Meese 2 “5... - ள்‌ OO 5” ்‌ உ 2 “ACA Church Avadi 


ஒவ்வொரு அதிகாரத்திற்குமான சுருக்க விளக்கம்‌ 


அதிகாரம்‌ 10: ஆகாபின்‌ எழுபது குமார்கள்‌ கொல்லப்படுதல்‌. மீதியானவர்களை யெகூ அழித்தல்‌. யூதாவின்‌ ராஜாவான அகாசியாவின்‌ 
சகோதரர்களையும்‌ யெகூ கொன்றான்‌. பகாலை சேவிக்கிறவர்களை கூட்டும்‌ முகமாக யெகூ பாகால்‌ வழிபாட்டிற்கு திரும்புவ தைப்போல 
நடித்தான்‌. அவர்கள்‌ கூடி வந்தபோது யெகூ அவர்களை அழித்துப்‌ போட்டான்‌ (வச25). யெகூ பாகால்‌ வழிபாட்டை இஸ்ரவேலில்‌ இருந்து 
ஒழியப்பண்ணினான்‌ (வச27,28). ஆனாலும்‌ அவன்‌ கர்த்தரை சேவிக்க திரும்பவில்லை. அவன்‌ யெரொபெயாம்‌ உண்டுபண்ணிய கன்றுகுட்டிகளை 
வழிபட்டான்‌(வச29). ஆனாலும்‌ அவனது செய்கைகளை கர்த்தர்‌ நினைத்து பதில்‌ செய்தார்‌ (வச32). அவனது மரணத்திற்கு பின்பு அவனது 
குமாரன்‌ யோவாகாஸ்‌ ராஜாவானான (வச34,35) 


அதிகாரம்‌ 11: யெகூவினால்‌ தனது குமாரன்‌ அகசியா கொல்லப்பட்டதை அத்தாலியாள்‌ அறிந்தபோது அவள்‌ தாவீதின்‌ ராஜவம்சத்தை 
சங்காரம்‌ பண்ணினாள்‌. அவள்‌ எல்லா ராஜகுமாரர்களையும்‌ கொலை செய்தபோது அகாசியாவின்‌ சகோதரி ராஜகுமாரனாகிய யோவாசை 
காப்பாற்றினாள்‌. யோவாஸ்‌ ஏழு வயதாகி தேசத்தின்‌ தலைவர்களுக்கு முன்பாக காண்பிக்கப்பட்டபோது அவர்கள்‌ திட்டமிட்டு அத்தலியாவின்‌ 
ஆட்சியை கவிழ்த்து அவளை கொன்றார்கள்‌. யோவாஸ்‌ ராஜாவாகிறபோது ஏழு வயதாயிருந்தான்‌ (வச21). ஆசாரியனான யோய்தா கர்த்தரை 
தொழுதுகொள்ள ஜனங்களின்‌ இருதயத்தை திருப்பினான்‌ (வச17). யூதவுக்குள்‌ புகுந்திருந்த பாகால்‌ வழிபாடு ஒழிக்கப்பட்டது (வச18). 


அதிகாரம்‌ 12: யோவாஸ்‌ நாற்பது ஆண்டுகள்‌ ஆட்சிசெய்தபோது -.த்தரின்‌ பார்வைக்குச்‌ செம்மையானதைச்‌ செய்தான்‌ (வச2). ஆசாரியர்களின்‌ 
ஊழல்‌ களையப்பட்டு ஆலயம்‌ பழுது பார்க்கப்பட்டது. சீரியாவின்‌ ராஜாவாகிய ஆசகேல்‌ வந்து, காத்தூரைப்‌ பிடித்தான்‌. யோவாஸ்‌ எருசலேமை 
பாதுகாக்க அவனுக்கு மீட்புத்தொகையை கொடுத்தான்‌. யோவாசின்‌ ஊழியக்காரர்‌ சதி செய்து அவனைக்‌ கொன்றுபோட்டார்கள்‌. அவனுக்கு 

பின்‌ அவன்‌ குமாரனாகிய அமத்சியா ராஜாவானான்‌. 


அதிகாரம்‌ 13: யெகூவின்‌ குமாரனாகிய யோவாகாஸ்‌ இஸ்ரவேலின்மேல்‌ பதினேழுவருஷம்‌ ஆட்சிசெய்தான்‌. அவன்‌ யெரொபெயாமின்‌ 
பாவங்களைப்‌ பின்பற்றி நடந்தான்‌. சீரியாவின்‌ ராஜாவால்‌ ஓடுக்கப்பட்டபோது யோவாகாஸ்‌ கர்த்தருடைய சமுகத்தை நோக்கிப்‌ பிரார்த்தித்தான்‌; 
கர்த்தர்‌ அவனுக்குக்‌ செவிகொடுத்தார்‌. ஆனாலும்‌ அவன்‌ யெரொபெயாமின்‌ பாவங்களை விட்டு விலகவில்லை. அவன்‌ இயற்கை மரணம்‌ 
அடைந்தான்‌. யோவாகாசின்‌ குமாரனாகிய யோவாஸ்‌ அவனுக்குப்‌ பின்‌ ராஜாவானான்‌. எலிசா மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய்க்‌ கிடந்தான்‌; 
இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய யோவாஸ்‌ அவனிடத்துக்குப்போனபோது, சீரியரை முறியடிப்பாய்‌ என்று தீர்க்கதரிசனம்‌ சொன்னான்‌. எலிசா 
மரணமடைந்தான்‌; சீரியாவினால்‌ கள்ளன்‌ டைள ளப கர்த்தர்‌ ES இரங்கினார்‌ (வச23) 


5 Pastor. Caos. Meese 2 “5... - ள்‌ OO 5” ்‌ உ 2 “ACA Church Avadi 


ஓவ்வொரு அதிகாரத்திற்குமான சுருக்க விளக்கம்‌ 

அதிகாரம்‌ 14: யோவாசின்‌ குமாரன்‌ அமத்சியா யூதாவின்‌ ராஜாவானான்‌. அவன்‌ கர்த்தரின்‌ பார்வைக்குச்‌ செம்மையானதைச்‌ 
செய்தபோதும்‌ தாவீதின்‌ அளவீட்டில்‌ குறைந்தே காணப்பட்டான்‌ (வச3). இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய யோவாஸ்‌ அமத்சியாவை யுத்தத்தில்‌ 
தோற்கடித்து எருசலேமின்‌ அலங்கத்திலே நானூறு முழ நளம்‌ இடித்து ஆலயத்தில்‌ மீந்திருந்த பொன்னையும்‌, வெள்ளியையும்‌ 
எடுத்துக்கொண்டான்‌. அமத்சியாவை லாக்சில்‌ சதிசெய்து கொன்றார்கள்‌. அவனது குமாரன்‌ அசரியா(உசியா) அவனுக்கு பின்‌ 
ராஜாவானான்‌. இஸ்ரவேலின்‌ மேல்‌ ராஜாவான 2ம்யெரொபெயாம்‌ நாற்பத்தொரு வருஷம்‌ அரசாண்டான்‌. அவன்‌ 1ம்யெரொபெயாமின்‌ 
பாவங்களை விட்டு விலகவில்லை. அமித்தாயின்‌ குமாரன்‌ யோனா தீர்க்கதரிசி சொன்னபடி அவன்‌ இஸ்ரவேலின்‌ எல்லை களைத்‌ 
திரும்பச்‌ சேர்த்துக்கொண்டான்‌. 2ம்யெரொபெயாம்‌ இயற்கை மரணமடைந்தான்‌. அவனது குமாரன்‌ சகரியா அவனுக்குப்‌ பின்‌ பதவிக்கு 
வந்தான்‌. 


அதிகாரம்‌ 15: யூதாவின்‌ ராஜாவாகிய உசியா நல்ல ராஜாவாக இருந்தபோதும்‌ ஆசரியர்களின்‌ விஷயத்தில்‌ தலையிட்டதினால்‌ கர்த்தர்‌ 
அவனை வாதித்ததால்‌ குஷ்டரோகியானான்‌ (2நாளா 26:15-21). அவனது குமாரன்‌ யோதாம்‌ அவனுக்கு பின்‌ ராஜாவானான்‌ (ஏசா 1:1 
பார்க்கவும்‌). யெகூவின்‌ கடைசி வாரிசான சகரியா ஆறு மாதங்களே பதவியில்‌ இருந்து சல்லூமினால்‌ கொல்லப்பட்டான்‌. சல்லூம்‌ ஒரு 
மாதமே ஆட்சி செய்தான்‌. மெனாகேம்‌ அவனது ஆட்சியை கவிழ்த்து அவனை கொலை செய்தான்‌. அவன்‌ பத்து ஆண்டுகள்‌ ஆட்சி 
செய்து யெரொபெயாமின்‌ வழியில்‌ பொல்லாப்பாய்‌ நடந்தான்‌. இந்த காலத்தில்‌ அசீரியாவின்‌ ராஜாவாகிய பூல்‌, தேசத்திற்கு 
விரோதமாய்‌ வந்தான்‌. தேசத்தை காக்க அவனுக்கு ஆயிரம்‌ தாலந்து வெள்ளியை கொடுத்தான்‌. அவனுக்கு பின்‌ அவன்‌ குமாரன்‌ 
பெக்காகியா பதவிக்கு வந்து இரண்டு ஆண்டுகளில்‌ அவனது படைத்தலைவன்‌ பெக்கா சதி செய்து அவனைக்‌ கொன்றான்‌. பெக்காவின்‌ 
நாட்களில்‌ அசீரியாவின்‌ ராஜாவாகிய திகிலாத்பிலேசர்‌ வந்து, நப்தலி தேசத்தை பிடித்து, குடிகளைச்‌ சிறையாக அசீரியாவுக்குக்‌ 
கொண்டுபோனான்‌. பெக்காவை ஓசெயா கொன்றுபோட்டான்‌. யூதாவை யேதாம்‌ ஆண்டு செம்மையானதை செய்த ராஜாவாயிருந்தான்‌. 


அதிகாரம்‌ 16: யோதாமின்‌ குமாரன்‌ ஆகாஸ்‌ அவனுக்குப்‌ பின்‌ ராஜாவானான்‌. அவன்‌ இஸ்ரவேல்‌ ராஜாக்களின்‌ பொல்லாத வழியிலே 
நடந்த துன்மார்க்க ராஜாவாயி ருந்தான்‌(வச2,3) சீரியாவின்‌ ராஜாவாகிய ரேத்சீனும்‌, இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய பெக்காவும்‌, 
எருசலேமின்மேல்‌ யுத்தம்பண்ண வந்து யூதாவை முற்றிகை போட்டார்கள்‌; ஆனாலும்‌ வெற்றியடையவில்லை (ஏசாயா அதி 7-8 
பார்க்கவும்‌). ஆகாஸ்‌ அசீரியாவிடம்‌ உதவிகோரினான்‌. அசீரியர்கள்‌ தமஸ்குவை கைப்பற்றினார்கள்‌. வேதாகமத்தில்‌ “யூதர்‌” என்னும்‌ 
_.-. சொல முதனமுதலாக மம்க்னல்‌ பி ர கன ட 
Pastor. Gabriel Meese. oo 5: So 2. அ... . ACA Church Avadi 


ஓவ்வொரு அதிகாரத்திற்குமான சுருக்க விளக்கம்‌ 

அசீரியாவினால்‌ இஸ்ரவேல்‌ சிறைப்பிடிக்கப்படுதல்‌ 

அதிகாரம்‌ 17: அசீரியாவின்‌ ராஜாவாகிய சல்மனாசார்‌ தெற்கு இராஜ்யத்தை கைப்பற்றி அவர்கள்‌ மீது தண்டம்‌ விதித்தான்‌. 
ஓசேயா அவனுக்கு விரோதமாக சதி செய்வதை அறிந்து சமாரியாவை முற்றிகை போட்டு மூன்று ஆண்டுகளுக்கு பின்னர்‌ தெற்கு 
இராஜ்யத்தின்‌ கோத்திரத்தாரை சிறையிருப்பிற்கு கொண்டுபோனான்‌. 

தேவன்‌ சிறையிருப்பை அனுமதித்தற்கான காரணங்கள்‌.1. தேவனுக்கு கீழ்ப்படியாமை 2. தேவனை சந்தேகித்தார்கள்‌ 3. தீட்டாய்‌ 
நடந்தார்கள்‌(வச15) இதிலே 490 வருடங்கள்‌ தேவன்‌ சொல்லியீருந்த ஓய்வு வருடங்களை கைக்கொள்ளவில்லை. 

அசீரியர்கள்‌ வேறு மனிதர்களை கொண்டுவந்து அங்கே குடியேற்றினார்கள்‌. சமாரியர்‌ என்ற பதம்‌ முதலில்‌ 
பயன்படுத்தபடுகிறது(வச29). 


யூதாவின்‌ வழ்ச்சியும்‌ பாபிலோனால்‌ சிறைப்பிடிக்கப்படுதலும்‌ 

அதிகாரம்‌ 18: ஆகாஸின்‌ குமாரனாகிய எசேக்கியா ஆகாஸிற்குப்‌ பின்‌ பதவிக்கு வந்தான்‌.அவன்‌ மிகவும்‌ நல்ல 
ராஜாவாக இருந்தான்‌ (வச3) அவனது ஆட்சியில்‌ மறுமலர்ச்சி ஏற்பட்டது(வச4.5). எசேக்கியா பெலிஸ்தரை ஜெயித்தான்‌. 
ஆனாலும்‌ அசீரிய அரசனான சனகெரிப்‌ யூதாவின்‌ மீது படையெடுத்து எருசலேமை நெருக்கினான்‌. ரப்சாக்கே என்னும்‌ 
அசீரியாவின்‌ படைத்தலைவன்‌ எசேக்கியாவை பயமுறுத்த முயற்சித்தான்‌. 


அதிகாரம்‌ 19: அந்த பயமுறுத்தலில்‌ அவன்‌ ஓரளவு வெற்றியும்‌ பெற்றான்‌. எசேக்கியா இரட்டுத்திக்கொண்டு ஆலயத்திற்கு 
விண்ணப்பம்‌ செய்யப்போனான்‌. அவன்‌ ஏசாயா விடத்திற்கு ஆட்களை அனுப்பினான்‌. ஏசாயா ஊற்சாகமூட்டும்‌ பதிலை சொல்லி 
யனுப்பினான்‌ (வச6-7). ரப்சாக்கே துணிகரங்கொண்டு இஸரவேலின்‌ தேவனுக்கு சவால்‌ விடும்படி இழிவுபடுத்தும்‌ நிருபத்தை 
எசேக்கியாவிற்கு அனுப்புகிறான்‌. எசேக்கியா ஆலயத்திற்குபோய்‌ அந்த நிருபத்தை தேவனுக்கு முன்பாக விரித்து வைத்தான்‌. 
தேவன்‌ எசேக்கியாவிற்கு செவிகொடுத்து அசீரிய ராஜாவின்‌ படை திரும்பிப்போகும்‌ என்று ஏசாயாவைக்‌ கொண்டு சொன்னார்‌ 
oo (வச28,32-34). கர்த்தர்‌ அசீரிய id 1,85,000 விக ச சனகெரிப்‌ திரும்பிப்போய்‌ ர கொலையுண்டான்‌. 5 
| «Pastor. Gabriel Thomasraj Oo ல்‌. அ. 0 2. ACA Church Avadi - ்‌ 


ஓவ்வொரு அதிகாரத்திற்குமான சுருக்க விளக்கம்‌ 

அதிகாரம்‌ 20: எசேக்கியா மரணத்திற்கு ஏதுவான வியாதியாயிருந்தான்‌ (வச1). அவன்‌ குணமாக ஜெபித்தான்‌. தேவன்‌ 
விண்ணப்பத்தை கேட்டார்‌. 

அவன்‌ குணப்பட்ட பின்பு புத்தியீனமான 3 காரியங்களை செய்தான்‌. 

1. பாபிலோனின்‌ ஸ்தானாதிபதிகள்‌ பொக்கிஷங்களை பார்வையிட அனுமதித்தான்‌(வச12-19) 

2. மனாசே என்ற துன்மார்க்கனுக்கு தகப்பனாயிருந்தான்‌ (21:2,9,16,17) மனாசே எல்லோரிலும்‌ கேடூள்ள 
ராஜாவாயிருந்தான்‌. 

3. எசேக்கியாவின்‌ மனதில்‌ பெருமை குடிகொண்டது நோளா 32:25) 


அதிகாரம்‌ 21: எசேக்கியாவின்‌ குமாரனாகிய மனாசே எல்லா ராஜாக்களிலும்‌ மகாகேடூள்ளவனாயிருந்தான்‌. 
ஆகாப்‌,யேசபேலைக்‌ காட்டிலும்‌ கேடூள்ளவனாயிருந்தான்‌. அவனுக்குபின்‌ அவனது குமாரன்‌ ஆமோன்‌ ராஜாவானான்‌ 
(வச20). அவனது ஊழியக்காரர்‌ சூழ்ச்சி செய்து அவனது வீட்டிலேயே அவனை கொன்றுபோட்டார்கள்‌. அவனுக்குப்‌ பின்‌ 
அவனது குமாரனான யோசியா பதவிக்கு வந்தான்‌. 


அதிகாரம்‌ 22,23: யோசியா தனது 8வது வயதில்‌ ஆட்சிக்கு வந்து 31 ஆண்டுகள்‌ ஆட்சிசெய்தான (22:1). 
சாலொமோனுக்கு பின்வந்த ராஜாக்களில்‌ சிறந்தவர்களாக இருந்தவர்களில்‌ இவனும்‌ ஒருவன்‌ (22:2). தேவையாயிருந்த 
பெரிய மறுமலர்ச்சியை தேசத்தில்‌ ஏற்படுத்தினான்‌. இல்க்கியா என்னும்‌ பிரதான ஆசாரியன்‌ இவனுக்கு ஆலோசனை 
சொல்லுகிறவனாகவும்‌, உதவி செய்கிறவனாகவும்‌, வழிகாட்டுகிறவனுமாயிருந்தான்‌. எகிப்தின்‌ ராஜாவாகிய 
பார்வோன்நேகோ அவனைக்‌ கொன்றுபோட்டான்‌. அவனுக்கு பின்பு யோசியாவின்‌ குமாரனாகிய யோவாகாசை 
ராஜாவாகி மூன்று மாதம்‌ அரசாண்டான்‌. எகிப்தின்‌ ராஜா யோசியாவின்‌ இன்னுமொரு குமாரனான எலியாக்கீமை 
ராஜாவாக்கி அவன்‌ ர... யோயாக்கம்‌ என்று ர்க்க அவனும்‌ HSS LES 2 ப்வைவல்கு (வச37) 


oo Pastor. Caos. Meese. 2 ச அ. ்‌்‌ ர :2- oo Oo ACA மயம்‌ ன்‌. 


ற்ற எற்க்க விளக்க 


அதிகாரம்‌ 24: பாபிலோன்‌ ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார்‌ யோயாக்கீமிற்கு எதிராக வந்து யூதாவை 
அழித்தான்‌ (வச2). மனாசேயின்‌ பாவத்தினால்‌ தேசத்தின்‌ மீது தேவனுடைய தண்டனை வந்தது(வச3,4). 
பதினொரு ஆண்டுகள்‌ ஆட்சிசெய்த பின்பு யோயாக்கீம்‌ இறந்துபோக அவனது குமாரனான யோயாக்கன்‌ 
பதவிக்கு வந்து மூன்று மாதங்களே ஆண்டான்‌. அவன்‌ ஒரு கேடான ராஜாவாயிருந்தான்‌(வச9). பாபிலோனின்‌ 
ராஜா அவனைப்பிடித்து, எருசலேமை கொள்ளையிட்டு எருசலேமின்‌ பிரபுக்களை பாபிலோனுக்கு 
சிறைப்படுத்தி கொண்டுபோனான்‌. இதிலேதான்‌ தானியேலும்‌ அவனது மூன்று நண்பர்களும்‌ 
கொண்டுபோகப்பட்டார்கள்‌ (வச14,15). நேபுகாத்நேச்சார்‌ யோயாக்கனை சிறையாக்கி அவனுக்கு பதிலாக 
அவனது சிறியதகப்பனாகிய மத்தனியாவை ராஜாவாக வைத்து அவனது பெரை சிதேக்கியா என்று 
மாற்றினான்‌. அவனும்‌ பொல்லாப்பானகைச்‌ செய்து நேபுகாத்நேச்சாருக்கு விரோதமாகக்‌ 
கலகமும்பண்ணினான்‌ (வச19,20). 


அதிகாரம்‌ 25: நேபுகாத்நேச்சார்‌ எருசலேமுக்கு விரோதமாக வந்து அதை அழித்து ஜனங்களை 
பாபிலோனுக்கு சிறைப்படுத்தி கொண்டுபோனான்‌. சிதேக்கியாவின்‌ குமாரர்களை அவன்‌ கண்களுக்கு முன்னே 
வெட்டிப்போட்டு அவன்‌ கண்களை குருடாக்கினான்‌ (வச7). ஆலயத்தை தீக்கிரையாக்கி ஆலயத்தின்‌ 
பணிமுட்டுக்களுடன்‌, சகல பொக்கிஷங்களையும்‌ பாபிலோனுக்கு கொண்டுபோனான்‌. கெதலியாவை 
ஆளுனராக்கினான்‌. அவன்‌ நேபுகாத்நேச்சாரின்‌ அடிமையாகவே இருந்தான்‌ (வச24). சீக்கிரத்திலேயே 
அவனும்‌ கொல்லப்பட்டு மீதியாயிருந்தவர்கள்‌ எகிப்திற்கு ஓடிப்போனார்கள்‌. யோயாக்கன்‌ பாபிலோனின்‌ 
சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டு பாபிலோன்‌ அரண்மனையில்‌ உயர்ந்த அந்தஸ்திலே வைக்கப்பட்டான்‌. 


காட. இ அ. ச உர டக்‌ 


